E 


ளியமாயா 


ஸ்ரீராமஜெயம் 


HINDUm 


HTTDOill 


( oolTAN 

00 


ராமாயண பால சிக்ஷை 


( ஆறாம் மலர் ) 


வாலி வதம் 


K. SUNDARAM IYENGAR .. 

MASTER , 
Southern Railway , TIRUCHIRAPPALLI . 


STATION 


3645 


1952 


|||||||||| || 0 


General 24659 

Lane 


Busin 
3685 


ஸ்ரீ லக்ஷ்மீந்ருஸிம்ஹ பரப்பிரும்ஹனே நம : 
இராமாயண பால சிக்ஷை 


வாலி வதம் 


வாலி இந்திரன் மைந்தன் , பராக்கிரமசாலி , கிஷ்கிந்தை 
யில் வானர அரசனாக விளங்கினான் . பிரதிதினமும் நாலு 
சமுத்திரங்களுக்கும் சென்று நித்திய கர்மாநுஷ்டானங்களைச் 
செய்து வருவது வழக்கம் . 

இராவணன் பலத்திமிரினால் பலவான்களாகக்காண் 
பவர்களை வலுச்சண்டைக்கிழுக்கும் நோக்கமுடையவனாகையால் 
ஒருசமயம் கிஷ்கிந்தாபுரிக்கும் சென்று வானர மன்னனையும் 
அங்கனம் சண்டைக்கு அறை கூவுகிறான் . அப்பொழுது வாலி 
ஸந்தியாவந்தன நிமித்தம் சமுத்திர தீரத்திற்குச் சென்றிருந் 
தான் , இராவணன் அங்குச்சென்று மறைமுகமாக வாலியினிடம் 
சேஷ்டை செய்ய ஆரம்பித்தான் . இதை அறிந்த வாலியும் 
தந்திரமாகவே 

சடக்கென பின்புறத்தில் இருக்கும் 
இராவணனைக் கட்கத்தில் அமுக்கிக் கட்டிக்கொண்டு தன் 
காரியத்தையும் தொடர்ந்து மேர்க்கொண்டு இதரதிக்குச் 
சமுத்திர தீரங்களுக்கும் சென்று நீராடி கர்மங்களைச் செய் 
முடித்துக்கொண்டு , தன் பட்டணம் வந்து சேர்கிறான் . இரா 
வணனால் திமிர முடியவில்லை . அக்கட்டினின்றும் , தன்னை விட 
வாலி பலவானெனவும் உணர்ந்து விட்டான் . உடனேயே 
வாலியுடன் ஸக்யம் செய்து கொள்கிறான் . இந்த உடன் 
பாடானது , பிறரால் 

முடியாததாயும் , ஆயுட் 
பர்யந்தமுமிருப்பதாகிறதுமாகிய அன்யோன்ய 

ஸ்நேஹம் ; 
இதனால் புதல்வர்களும் , போகமும் , வஸ்திரமும் , போஜனமும் , 
நகரமும், நாடும் , பயிர் பூமிகளும் , எல்லாமுமே அவ்விருவருக்கும் 
பேதமின்றி அநுபவிக்கத்தக்கதாய் விளங்க வேண்டும் என்றே 
அக்னியை வளர்த்தி ஒருவரையொருவர் ஆலிங்கனம் செய்து 
கொண்டு சகோதரர்கள் போலிருப்பதை , நிச்சயித்துக் 
கொண்டார்கள் . இதன் அறிகுறியாகவும் ஒருமாத 

ஒருமாத காலம் 
இராவணன் கிஷ்கிந்தையில் வாலியுடன் தங்கியிருந்தபின் 
இலங்கைக்குச் செல்கின்றான் , 

ஆரண்யத்தில் கபந்தன் என்னும் அரக்கனை ( சாபத்தின் 
விளைவால் மாறின தனு என்னும் தேவன் ) இராமர் வதம் 
செய்கிறாரல்லவா ? அப்பொழுது 

கபந்தன் தன் பூர்வவிருத்தாந் 


அழிக்க 


2 


தத்தை தெரிவித்தும் சீதையைத் தூக்கிச்சென்ற அரக்கனைக் 
காட்டிக் கொடுக்கும் ஒருவனைத்தெரியப்படுத்துவதாகவும் 
சொல்கின்றான் . அந்தப்பேர்வழிதான் சுக்ரீவன் சுக்ரீவனை 
வான ரர்களில் உத்தமனெனவும் கூறுகின்றான் தனு . தமயனால் 
துறத்தப்பட்டு ரிஸ்யமூகபர்வதத்தில் வசிக்கின்றானெனவும் 
தெரிவிக்கின்றான் . இங்கு தனுவான தேவன் வாலியைப்புகழ 
வில்லை ; சுக்ரீவனையே உயர்த்தி இராமனுக்கு அறிவிக்கிறான் . 
ஆக , வாலி ஒருவாறு குற்றவாளியாக ஏற்பட ஹேது உண்டு : 
தனுமேல் செல்லும் வழியை இராமனுக்குத் தெரிவிக்கிறான் ; 
பம்பாஸரஸின் மேர்க்குக்கரையில் மதங்கமுனிவர் மதங்கவனம் 
உளது ; அங்கு ரிஸ்யமூகபர்வதம் இருக்கிறது . அது ப்ரும்மா 
வினல் சிருஷ்டிக்கப்பட்டது . அந்த மலை உச்சியில் , உரங்கும் 
ஒருவன் தன் ஸ்வப்பனத்தில் காணுவதையே அடைகிறான் . 
அந்த பர்வதத்தின் விசேஷம் என்னவென்றால் : - லோகசம் 
பிரதாயங்களுக்கு மாறாய் தீய தொழில் புரியு மொருவன் இதில் 
ஏறக்கூடாது ; அங்கனம் ஒருவன் அங்கு 

வசித்தால் 
அவனைக் கொடிய அரக்கர்கள் கொன்று விடுகிறார்கள் என 

இங்கனம் கூறி மறுபடியும் கபந்தன் தன் சுயரூபத்தை 
அடைந்து ஆகாயத்தில் நின்று கொண்டு உங்களது கார்யம் 
கை கூடுவதற்காக அங்கு எழுந்தருளப்படட்டும் ; ஸக்யமும் 
செய்து கொள்ளப்படட்டும் ., எனவும் கூறுகிறான் . 

இதனால் இப்பர்வதத்தில் ஏறியும் , வசித்துக்கொண் 
டிருக்கிறவனான சுக்ரீவன் யாதொரு குற்றமும் இல்லாத 
வனென ஏற்படுகிறது . ஆம் , அங்கு வசிக்கும் ஜீவ ஜந்துக்கள் 
கூட குற்றத்துக்குட்பட்டவர்களல்லவெனவேதான் மதங்க 
முனிவரின் அபிப்பிராயமும் , ஆஞ்யையும் . வாலி எப்பொழுது 
இங்கு வரமுடியாமலிருக்கின்றானோ அதனால் குற்றவாளியாகக் 
கருத இடமிருக்கிறது . ஒரு சமயம் எருமை உருக் கொண்ட 
துந்துபி என்னும் அரக்கனுடன் சண்டை 
அவனைக்கொன்று அவ்வுருவத்தைக் கோபம் மேலீட்டுத் தூக்கி 
வீசி எறிந்தானல்லவா ? அந்தச்சரீரமும் இரத்தத்திவிலைகளும் 
மதங்கரது ஆஸ்ரமத்தில் விழுந்து மதங்கரது 

சாபமும் 
வாலிக்கு ஏற்படுகிறது அப்பொழுது முனிவர் வாலியின் 
செயலைக்கண்டித்துக்கூறும் பொழுதுவாலியை , மூர்க்கனெனவும் 
கெட்ட எண்ணமுடையவனெனவும் , 

மனம் 

போனபடி 
நடப்பவனெனவும் , துஷ்டஸ்வபாவமுடையவனெனவுமல்லவா 
அபிப்பிராயம் கொள்கிறார் ? 

இராமர் அங்கனம் மேற்கொண்டு சீதையைத் தேடும் 
வண்ணம் பிரயாணத்தைச் செய்கிறாரல்லவா ? ரிஸ்யமூக 
பர்வதத்தின் வழியே சென்று 

கொண்டிருக்கும் சமயம் 
தூரத்தில் வரும் இவ்விருதேஜோவான்களைக்கண்ட சுக்ரீவன் 
தன் மந்திரி ஆஞ்சநேயரை அனுப்பி , வரும் இருவீரர்கள் யார் 


செய்து 


வாலி 


3 


நிகர்த்த 


கண் 


எனத்தெரிந்து வருமாறு கூற , ஹ நூமான் உடன் சென்று 
வெகு அழகாக அவர்களுடன் சம்பாஷணை நடத்தும் சமயம் , 
சுக்ரீவனுடைய விருத்தாந்தங்களைத் தெரிவிக்கின்றார் . இங்கு 
சுக்ரீவன் வாலியினால் ராஜ்யத்திலிருந்து துறத்தப்பட்டும் 
மனைவியையும் அபஹரிக்கப்பட்டவனாயும் , துன்புறுத்தப்பட்ட 
வனாகவும் கூறுவதிலிருந்து வாலி ஒருவாறு குற்றவாளி யெனவே 
தான் ஹநூமான் கருதுகிறார் போலும் . 

சுக்ரீவனை நன்கறிந்து கொண்ட இராமன் ( வாலியையும் 
தெரிந்தே ) வாலியை வதைக்கவும் சுக்ரீவனைக் காப்பாற்றவும் 
பிரதிக்ஞை செய்கின்றார் . 

இதே காலத்தில் தர்மத்தின் அறிகுறியாக ஓர் சம்பவம் 
நிகழ்கின்றது . மூவர்கள் கண்கள் துடிக்கின்றன , அதாவது 
செந்தாமரை போன்ற சீதா தேவியினது இடது கண்ணும் 
அக்னியை நிகர்த்த இராவணனது இடது கண்ணும். பொன்னை 
வாலியின் இடது கண்ணும் . இதன் 

இதன் பொருள் 
ள் திரீகளின் இடது கண் துடிப்பதானது க்ஷேமத்தைக்கருதுவ 
தெனவும் , புருஷர்களின் 

இடது 

துடிப்பதானது 
விபரீதத்தை விளைவிக்கு மெனவும் , தெரிவிக்கும் அடையாளங் 
கள் . இராமனின் பிரதிக்ஞையும் இத்தர்ம அறிகுறிகளையும் 
கலந்து ஆலோசிக்கு மிடத்து இராமனின் ( வாலியைப்பற்றிய ) 
அபிப்பராயம் சரியே எனத்தான் முடிவு கட்டவேண்டும் , 
போனது 

போகட்டும் கடைசியாக சுக்ரீவனை 
யினிடம் அனுப்பி எங்கனம் வாலி தம்பியினிடம் நடந்து கொள் 
கின்றான் என்பதைத் தெரிந்து கொள்ளச் சந்தர்ப்பம் அளித் 
தாரல்லவா இராமன் ? அப்பொழுதாவது வாலி தன்குற்றத்தை 
உணர்ந்து சுக்ரீவனை வரவேற்கிறானா? இல்லை . வாலியோவெனில் 
முரட்டுத்தனத்துடன் விரட்டியடித்து விடுகிறான் , 

தாரையின் உபதேசம் : -- 
இராண்டாம் தடவை சுக்ரீவன் வாலியைப் போர்கழைக் 
கின்றான் கர்ஜனையுடனும் இராமனது இறுதியான தீர்மானப் 
படியும் இங்கு இராமனது அபிப்பராயம் , முதல் நாள் தோற்று 
ஓடின சுக்ரீவனே உடன் வந்திருக்கிறானே , அதன் எண்ணத்தை 
உணர்ந்து ஒருக்கால் , வாலி விஷயங்களை நன்காலோசித்து தன் 
பிழையைஉணருகிறானாவென்பது போலும் தாரையுடனிருக்கும் 
வாலியின் செவிகளில் சப்தம் விழுகிறது . கோபம் மேலிட்டு 
விரைந்து கிளம்புகிறான் வாலி , பதிவிருதையான தாரையின் 
மனமோ கலவரமடைகிறது , தீர்க்காலோசனை 

றெது , தீர்க்காலோசனை செய்து தன் 
நாதனுக்கு நன்மையை விளைவிக்குமாறு போருக்கு அப்பொழுது 
போவதைத்தக்க காரணங்களுடன் தடுத்துக் கூறுகிறாள் . 
( ஏன் உபதேசம் செய்கிறாள் . ) ஏவலாட்கள் மூலமும் மைந்தன் 
மூலமும் தான் அறிந்து கொண்டதான ஸ்ரீராமனின் வரவையும் 


வாலி 


4 


நன்கு 


நட 


ஆம் . 


அதிலும் 

சுக்ரீவனுடன் செய்து கொண்ட நட்பையும் 
ஸ்ரீ ராமனின் குணாதிசயங்களையும் வீரியத்தையும் 
எடுத்துக்கூறுகிறாள் . 

வாலியோ தாரையின் வார்த்தைகளைப் புறக்கணித்து 
விட்டுக்கூறுகிறான் ஸ்ரீ ராமன் தர்ம ஸ்வரூபி, தகாத 
காரியத்தைச் செய்யமாட்டான் எனவும் , 

சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் கடுமையான முஷ்டி யுத்தம் 
டந்தே தீருகிறது . முன் தீர்மானப்படியே ஸ்ரீ ராமன் வாலியின் 
வதையைத் தீர்மானித்து ஓர் சாதாரண சரத்தை ( இரும்பு 
மயமான பாணமுமல்ல , அஸ்த்திரமுமல்ல ) வாலியின் மேல் 
விடுகிறார் சரமும் வாலியின் மார்பில் தைத்து வீழ்கின்றான் . 
ஆனால் வாலியின் மேனியோ குன்றவில்லை உயிரும் உடன் போக 
வில்லை ஸ்ரீ ராமபிரானும் சத்தியத்தின் மேல் ஆணையிட்டு 
இச்சரத்தைப்ரயோகித்தார் போலும் . இதனால் விதியின் 
பயனுக்கு இப்பாணம் ஓர் உதவியைச் செய்திருக்க வேண்டு 
மெனவும் ஏற்படுகிறது . இராவணன் மீது பல கோரமான 
பாணங்களையும் அஸ்த்திரங்களையும் ப்ரயோகித்த இராமன் 
ஏன் இவ்வாலியின் மேல் ஓர் பெரிய அஸ்த்திரத்தை விடுக்க 
வில்லை என்பதான கேள்வி ஒன்று எழுகிறது . 

. 
இராவணனையே கட்டிய வாலிமேல் மிகவும் பெரிய பாணங் 
களைத்தான் உபயோகித்திருக்க வேண்டும் . 

எப்பொழுது 
அங்கனம் ஸ்ரீ ராமன் செய்யவில்லையோ அதை நாம் சற்று 
யோசிக்கத்தான் வேண்டியிருக்கிறது மேலே கண்ட பிரகாரம் 
தான் நாம் முடிவுக்கு வரஹேதுவாகிறது . 

மேல் நடப்பதைக் கவனிப்போம் ; வாலி அடிபட்டு மூர்ச் 
சித்துச் சற்று 

இராமபாண மென்றறிந்து 
ஸ்ரீராமனுடன் வாதாடுகிறான் கோபத்துடனும் ; அறியாமை 
யாலும் அச்சந்தர்ப்பத்தில் புத்தி மாறாட்டம் இயற்கை 
யேயல்லவா ? வாலியின் கேழ்விகளையும் ஸ்ரீராமனின் சமாதானங் 
களையும்கவனிப்போம் . 
வாலியின் கேள்வி : உமது நாட்டில் நான் யாதொன்றும் 

செய்யவில்லையே ; நீர் இதில் தலையிடக்காரண மென்ன ? 
ராமனின் பதில் :- மலைகள் , வனங்கள் , உடவனங்கள் 

அடங்கியஉலகமும் , மிருகங்கள் பக்ஷிகள் ,மானிடர்கள் 
இவர்களை ரக்ஷித்தல் , சிக்ஷித்தல் முதலியன இக்ஷ்வாகு 
மன்னர்களையே 

சார்ந்தது 

என்பது நீ தெரிந்து 
கொள்ளவில்லை; தர்மத்தின் நுட்பங்களை நன்கறிந்த 
ஞானவானான , அவ்வம்சத்து அரசனான 

பரதனே , 
இப்பொழுது ஆண்டு வருகிறான் . உனக்கென்று நாடு 
கிடையாது . எவனொருவனிடத்தில் சத்தியம் ராஜ நீதி , 
பெரியோர்களிடத்தில் 

முதலியன 


தளிங் 


5 


கொண்டிருக்கின்றனவோ அவனாகிய பரதன் தான் 
சக்ரவர்த்தியாக இருக்கமுடியும் . அதே நோக்கங் 
களையுடைய நாங்களும் தர்மத்தை நிலைநாட்டும் 
பொருட்டு சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறோம் . 
பரதனது அங்கீகரித்தலையே நினைத்துத் தர்மத்தைப் 

பரிபாலிக்கிறோம் , 
வாலியின் கேள்வி ; - கனி , கிழங்குகளை உணவாகக் கொண்டு 

காட்டில் வசிக்கும் மிருகங்களான வானரர் 
வருடன் மற்றொருவன் போர் புரிவதில் நீர் ஏன் தலைப் 

பட்டீர் உமக்குக் காட்டில் ஆவதென்ன ? 
இராமன் பதில் ; - உன் அபிப்பிராயப்படியே நீ மிருக 

மெனக் கூறுவதால் நீ நன்கு சிக்ஷைபெறாதவன் , சபல 
சித்தன் ; எனவும் விஷயங்களை நன்கறிந்து கொள்ளும் 
திறமையும் இல்லாதவன் , என்பதால் தர்ம நுட்பங்களை 

எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் ? 
( இந்தக் கேள்வி 

வாலியைப் போன்ற ஓர் தேவப்பிறப் 
புற்றவன் , அதிலும் இந்திரன் மைந்தன் கேட்பதே சரியல்ல 
தவிர இவன் கேவலம் மிருக சம்பிரதாயங்களை அநுஷ்டித் 
தவனுமல்ல வென்பதானது , தான் பிரதிதினம் செய்து வந்த 
நித்திய கர்மாநுஷ்டானங்களால் வெட்ட வெளிச்சமாகத் 
தெரிந்த விஷயமேயல்லவா ? 
வாலியின் கேள்வி : நான் ஒரு பாபத்தையும் அறியவில்லையே 

நீர் என்னை அடித்தது தவறல்லவா ? 
இராமன் பதில் , 

அறங்குன்றியவன் , காமவெறியில் 
முழிகிவிட்டவன் , 

தம்பியையும் . புதல்வனையும் , 
சிஷ்யனையும் புத்திரனாகவல்லவோபாவிக்க வேண்டும் ? 
அப்படியிருக்க தம்பியின் மனைவியுடன் கூடிக்குலாவு 
கின்ற அதர்மிஷ்டன் நீ ; இப்பாபத்தை அறியாமலிருக் 
கின் றனை . தம்பியின் மனைவியைக் கற்பழித்தலுக்கு 
வதை தான் தண்டனை என்று தர்மஸாஸ்த்திரம் நன் 

கெடுத்துக் கூறுகிறது . 
வாலியின் கேள்வி : - என்னை அடித்ததின் சரியான காரணம் 

என்ன வென்பதைக் கேட்கின்றேன் .. 
இராமன் பதில் : - நீ தர்மசாஸ்திரம் தெரிந்ததாகப் பல 

கூறினாயேயொழிய பரி பூரண ஞானமில்லாததால் 
தர்மத்தின் நுட்பத்தை நன்கு தெரிந்து கொள்ளா 
மலே என்னை நிந்திக்கிறாய் , தம்பியின் மனைவியுடன் 
புணர்தல் தருமவிருத்தமல்லவா ? இது ஒன்றே 
சான்றாகும் . குறங்கின் குறுகுறுத்தன்மையேதான் 
மேலிட்டிருக்கிறது ; உனக்கு ராஜநெரியில் பற்றற்று 


15 


6 


தர்மத்தினின்று விலகி தம்பியின் மனைவியை கற்பழித் 
ததினால் இத்தண்டனை உனக்கேற்பட்டது என்பதை 

அறியவும் . 
வாலியின் கேள்வி ; - மனம் போனபடி ஏன் இப்படி நீர் 

செய்கைகளைச் செய்கின் றீர் ; சிக்ஷிக்கின்றீர் ? 
இராமன் பதில்: மனம் போனபடி நடைபெறவில்லை ; 

நாங்களும் அதில் ஈடுபடவில்லை , உன்வதையானது 
தர்மானுசாரமாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது 
பரிதாபப்படவேண்டாம் . 

மனதை சீர்படித்திக் 
கொண்டு கவனிக்கவும் . நற்குலத்தில் பிறந்த 
க்ஷத்திரியர்களான நாங்கள் உனது பாபச்செயலை 

ஒருக்காலும் மன்னியோம் . 
( வாலியே மனம் போனபடி நடப்பவன் என்பதை அன்று 
மதங்கமுனிவரே கூறியும் , பட்டமும் சூட்டியிருக்கிறார் 
என்பதை இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் ) 
வாலியின் கேள்வி ; - உன் காரியங்களில் 

லை யிடாத 
எங்களிடத்தில் இந்த பராக்கிரமம் செய்ததானது 
அபகாரம் செய்தவர்களிடத்திலும் கூட நான் காண 

வில்லை ஏன் ? 
ரொமன் பதில் : - என 

எனக்கு அபகாரம் செய்ய வேண்டுவது 
அவசியமில்லை . நீ செய்த தர்மவிருத்தமான காரியத் 
திற்கு வதமானது எப்பொழுது ஏற்பட்டிருக்கிறதோ 
அதைச் செய்யும் கடமையை . சக்ரவர்த்தி பரதனைச் 
சேர்ந்தவனான நானும் இதர மன்னர்களும் , மேற் 
கொண்டுள்ளோமாகையால் உன்னை வதம் செய்தே 
ஆகவேண்டியது தர்மம் . உன்னை தண்டித்ததினால் நீ 
செய்தபாபம் நீங்குகிறது , நானும் என் கடமையைச் 

செய்யத்தவராததால் பாபத்தையும் அடையவில்லை . 
வாலியின் கேள்வி- அது போகட்டும் நீர் நேரில் நின்று 

போர் புரியவில்லையே ; மறைந்திருந்தே அடிக்கப்பட் 

டேன் இது தர்மமா ? 
ராமன் பதில் : - தர்மநுட்பங்க காரணங்கள் ஒரு 

புறமிருக்கட்டும் ; உன் அபிப்பராயப்படி நீ மிருகம் 
எனவும் மிருக சம்பிரதாயங்களையே கைக்கொண்டவ 
னெனவும் கூறினாய் ; ஆக வானரோத்தம ; துஷ்ட 
மிருகங்களை எதிர் நின்று போர் புரிந்தாலும் சரி . 
மறைந்திருந்து போர்புரிந்தாலும் சரியே , பயந்து 
ஓடினாலும் சரியே , அவைகளை வேட்டையாடப்படு 
கின்றன ; வெட்டித்தள்ளப்படுகின்றன ; என்றல்லவோ 
சாஸ்த்திரங்கள் அனுமதிக்கின்றன ? ஆக நீ எவ் 


மகளான 


7 


மானித்து 


வகையிலும் கொல்லத்தக்கவனே இதில் எனக்கு 
அற்பத்தனமொன்றும் இல்லை , இராஜாக்களும் 
மானிட உருவம் கொண்டு பூமியை ஆளுகின்றனர் ; 

இக்காரியங்களையும் செய்கின் றனர் . 
( இங்கு ஒரு ரஹஸ்யம் கவனிக்க இடமுண்டு : - இராமன் 
நேரில் நின்று யுத்தம் புரிய நேரிட்டால் ஒருக்கால் மஹா 
புருஷனான இராமனின் தர்சனத்தால் சரணாகதியடைந்தானே 
யானால் , வாலி செய்த குற்றத்திற்குத் தகுந்த மரண தண்டனை 
நடைபெறாமல் விக்னம் ஏற்படலாம் ; அதனால் குற்றத்தைச் 
செய்தவனை CV க்காத பாபமேற்படலாம் ; இராமனின் 
பிரதிக்ஞைக்கும் விரோதமாகும் போலும் .) 
வாலியின் கேள்வி ; யாது காரணமாய் சுக்ரீவனுடன் நட்புக் 

கொண்டு அவனுக்கு நன்மை செய்ய எண்ணங் 
கொண்டீரோ , அந்தக்காரியத்தில் என்னை நியமித் 
திருப்பீரானால் ஜானகியை நான் தக்ஷணமே கொண்டு 

வந்திருப்பேனே ? 
இராமன் பதில் : - சுக்ரீவன் குற்றமற்றவனெனவும் , நீ 
குற்றம் புரிந்தவனெனவும் தக்ககாரணங்களால் தீர் 

சுக்ரீவனுடன் ஸ்நேகம் செய்தேன் 
உன்னையும் சிக்ஷ்க்ஷிக்க எண்ணினேன் . 

சீதையை 
இராவணனிடமிருந்து மீட்டுக் கொண்டு வருதல் 
என்ற தர்மச்செயல் உன்னால் நடைபெறாதகார்யமுமே 
ஏனெனில் நீ உன் உயிர்த்தோழனான இராவணனுடன் 
செய்து கொண்ட நட்பை 

நட்பை சற்று ஞாபகப்படுத்திக் 
கொண்டால் உனக்கே நன்கு விளங்கும் , அதாவது 
நீங்கள் இருவரும் 

இருவரும் எதையும் பங்கிட்டுக்கொண்டு 
அனுபவிப்பதென்பதான உடன்பாடல்லவா ? இதை 

நீ மீறமாட்டாய் , 
வாலி பின்னும் கூறுகின்றான் . கேட்கின்றான் இராமனை 
" உம்மை நான் அவமரியாதை யாதொன்றும் பண்ண வில்லை ; 
அப்படியிருக்க நீர் இதில் தலையிட்டது எங்கனம் " என . 

இதற்கு நாமே சற்று யோசிப்போம் மண்டலா திபதியான 
ஓர் அரசன் தன் நாட்டினருகே வந்திருக்கும்பொழுது , வாலி 
உபசரிக்காமலிருந்ததும் ஓர் குற்றமாகக்கருதலாம் , தவிற 
சீதையைக்கவர்ந்து சென்ற இராவணனை தன் நண்பனெனக் 
கருதியே கவனியாமலிருந்ததும் குறிப்பிடவேண்டியிருக்கிறது . 
வானர மன்னனுக்கு தன் எல்லைக்குள் நடக்கும் முக்கிய காரியங் 
களையும் , பெரியோர்கள் வரவையும் அவ்வப்பொழுது இரகசிய 
உத்தியோகஸ்தர்கள் தெரிவித்துத்தான் இருக்கவேண்டு 
மென்பதும் அக்காலத்திய நடைமுறையும் , அநுஷ்டானமும் 
அதுவும் சரியே ; தாரையே முன்னதாகவும் இதைத்தெரிவித் 
திருக்கிறாளல்லவா ? தவிற வாலியே வெளியிட்டுக்கூறிகிறான் . 


B 


வாலி 


விஷயாதி நுட்பங்களை நன்கு அறிந்து ஹிதோபதேசம் 
செய்த தாரையின் சொல்லைப்புறக்கணித்தேனே அதுவும் 
அசட்டுத்தனத்தாலல்லவா ? என இதில் தானே ஒப்புக் 
கொள்கிறான் பிழையை , 

பாணத்தாலடிபட்டுக்கிடக்கும் பொழுது , பக்தி 
யுடனும் பரிதாபத்துடனும் புலம்பும் பதிவிரதையான தாரை , 
தன் நாதனுடைய மரணத்தைக் குறித்துக்கூறுகிறாள் . 
" வானர மன்னா! இந்த மரணத்திற்குக்காரணம் நீர் தம்பி 
சுக்ரீவாது மனைவியை அபகரித்தும் அவரையும் நாட்டை 
விட்டுத் துரத்தப்பட்டதுமானதின் விளைவு " என 
வாலி இராமனின் சமாதானங்களான வசனங்களைச் 
செவியுற்று மனதில் ஆலோசித்து தன் குற்றங்களை உணர் 
கின்றான் ( சத்புருஷனான இராமனின் தரிசனமான உடன் ஏன் 
ஒருவனுக்கு நல்ல எண்ணங்கள் உதயமாகாது ? ) இராமனை 
அவதூராகப் பேசியதற்கு வருந்தி மன்னிப்புக் கேட்கின்றான் , 
தன்னுடைய அறிவின்மையால் ; நிஷ்டூரச்சொற்களால் ஏற் 
பட்ட அபசாரங்களை திருவுள்ளத்தில் பற்றாமலிருக்குமாறு 
வேண்டுகிறான் இராமனைப் புகழ்ந்தும் . பகுத்தறிவில் நிபுண 
ரெனவும் , ரக்ஷகர் எனவும் மீளவும் போற்றுகிறான் . 

வாலியின் உயிர்துறக்கும் சமயம் நெருங்குகிறது , சுக்ரீவனை 
கண் விழித்துப்பார்த்துக்கூறுகிறான் . “ செருக்கினாலும் மதிமயக் 
கத்தாலும் வசப்பட்டு நான் குற்றத்திற்குள்ளானேன் . 

ஆனால் 
நீ அக்குற்றத்தை மறந்துவிடுக;நான் யமபட்டணம் போகிறேன் 
இந்த வானரராஜ்யத்தை ஏற்றுக்கொள் ; அங்கதனைப்புத்திரன் 
போல் பாவித்து அவனை எக்காலத்திலும் காப்பாற்றுக . இதோ 
இருக்கும் தாரையோ காரியங்களின் நுட்பங்களை ஆராய்ந்தறி 
வதில் எவ்வகையிலும் தேர்ச்சி பெற்றவள் ; அவள் அனுமதி 
யுடன் செய்யும் கார்யங்களில் பிழையே இராது : தர்ம மூர்த்தி 
யான ஸ்ரீ ராமனின் மனங்கோணாது நடந்துகொள் ; இதோ 
இந்த பொன்மயமான காஞ்சனமாலையை உயிர்போகுமுன் 
பெற்றுக்கொள் " என . இந்த மாலையின் ரஹஸ்யம் யாதெனில் 
வாலி உயிர்போன பிறகு அணிந்திருந்தால் மாலையின் லக்ஷ்மீகரம் 
போய்விடும் ; அதற்குள் வாலி பிறருக்குத் தந்தருளினால் தரித்துக் 
கொள்பவன் எல்லா சம்பத்துடனும் கூடி புகழ்பெறுவான் . தன் 
குமாரன் அங்கதனுக்கும் அநேக புத்திமதிகளைக் கூறி 

கூறி வாலி 
உயிர் துரந்தான் ; ஸ்வர்க்கமும் அடைந்தான் . தாரையின் சோகத் 
திற்கோ அளவில்லை பின்னும் கதறிக்கொண்டே நாதனிடம் 
மனதைச் செலுத்திய வண்ணமே இருந்தாள் ; என் செய்கிறது 
வீதியின் பயனல்லவா ? ஆம் ஒருவன் முன் செய்த புண்ணிய 
பாபச்செயலின் விளைவு தான் . 


9 


சுக்ரீவனும் மிகவும் மனம் நொந்து தமயன் தன் காரணமா 
கவே கொல்லப்பட்டாரென வருந்தி இராமனிடம் , தான் அக்னிப் 
பிரவேசம் செய்வதாகவும் கூறுகிறான் , ( இங்கு பாருங்கள் 
சகோதர வாத்ஸல்யத்தை .) 

வாலி செய்த குற்றத்திற்கு மரண தண்டனையே சம்மானம் 
என்று தர்மசாஸ்த்திரங்கள் கூறினும் , அதை அந்த தண்டனை 
யை யார் நடப்பிப்பது 

என்ற ஓர் சந்தேஹம் வரலாம் . 
இராமனைப் போன்ற அரசர்கள் தான் தண்டிக்க உரியவர்கள் 
எனவல்லவோ நாம் முன்னமேயே பரிசீலித்தும் தீர்மானமும் 
செய்துள்ளோம் ? தவிறஇதை இராமன் செய்ததானது மிகவும் 
உசிதமே ; ஏனெனில் ஓர் குற்றமுடையவனோ 

ஒழுக்கம் 
குன்றியவனோ. தர்மத்தின் நுட்பங்களை நன்கறியாதவனோ, 
செய்வதானது மட்டம்தானே ? இங்கு இராமனோவெனில் 
சத்திய சந்தனாகவும் . யாதொரு அதர்மச்செயலும் புரியா தவனா 
கவும் , அதிலும் வாலி செய்த குற்றம் மாதிரியானவைகளில் 
ஈடுபடாத அவதார மூர்த்தியல்லவா ? ஆம் முன்னமேயே 
கைகேயீதேவியாரும் இராமனைப்பற்றி ( பரதனிடம் கூறும் 
பொழுது ) இராமன் பரஸ்திரீயைக் கண்ணெடுத்தும் பாராத 
வனென கூறவில்லையா? அப்பேர்ப்பட்ட இராமன் இம்மாதிரியான 
குற்றம் செய்த வாலி போன்றவனை வதைப்பதானது மற்றோர் 
தண்டிப்பதைப் பார்க்கினும் நீயாயமே என்பது மிகவும் சரியே , 
தீர்க்கதர்சனியான தாரையும் இதைஉணர்ந்தேதான் ஸ்ரீராமனைப் 
போற்றுகிறாள் . தன் நாயகனை வதைத்த இரகுவீரனை தர்மத் 
திற்கு உகந்தவார்த்தைகளையே கூறி இராமனின் குணாதிசயங் 
களையும் புகழ்கிறாள் . 

இறுதியில் ஸ்ரீ ராமபிரான் எல்லோரையும் தகுந்தலோக 
சம்பிரதாயங்களினால் தேற்றி வாலியின் ஈமக்கிரியை 

உந்த 
பிறகு நண்பன் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்தையும் செய் 
வித்து , மகிழ்வித்தார் . தர்மமேதான் இங்கும் சிறந்து விளங்கு 


நட 


கிறது . 


TRICHINOPOLY . 


தாஸன் , 


December 1951 


K. SUNDARAM IYENGAR , 


3685 


AHARAJASI SERFOGHS SARASWATHI 
UOTTIRLITRUE 


கண்ணபிரான் பவர் பிரஸ், திருப்புத்தூர் R.D. 


கண்ணபிரான் 


பவர் பிரிண்டிங் பிரஸ் , 
திருப்புத்தூர் R.D. 


